GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[Regd . No. TN /CCN / 467/ 2009 - 11 . 
[ R . Dis . No . 197 /2009 . 
[Price : Rs. 3 . 20 Paise . 


TAM 


PA 

. 


. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


AMENTO 


JPCE 


GOVERS 


ILNADU 


TRU 


PUBLISHED BY AUTHORITY 


ALONE T 


RIUMPHS 


No. 19] 


CHENNAI, WEDNESDAY, MAY 25 , 2011 

Vaikasi 11 , Thiruvalluvar Aandu - 2042 


Part 11 - Section 2 
Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 


Pages. 


Pages . 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 

DEPARTMENT 


தெழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 
Industrial Disputes Act: 


Indian Stamp Act — Provision for Payment of 

Consolidation of Stamp Duty for Issue of 
Debentures by M /s. Apollo Hospitals Enterprise 
Limited 


Industrial Disputes between workmen and 

Managements referred to : 


210 


212 
212- 214 


HOME DEPARTMENT 


Prevention of Corruption Act - Appointments of 

Special Judges of certain Special Courts for 
Trial of Cases for certain District . .. 


210 


214 -215 


Industrial Tribunal for Adjudication .. . 
Labour Courts for Adjudication . .. 
Sri Munipachaippan Textiles ( Private ) Limited 

Sholingar, Transfer of the case .. 
திருத்த அறிவிக்கை 

.. .. 
PUBLIC WORKS DEPARTMENT 
Tamil Nadu Boiler Operation Enigneering 
Examination Results 


215 


Award of the Presidents Police Medal for 

Distinguished Service and Police Medal for 
Meritorious Service on the occasion of the 
Republic Day, 2011 .. 

.. 210 - 212 


215 


D . I.P. - 11 -2 ( 19) — 1 


[ 209 ] 


210 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II — Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


NOTIFICATION - II 


COMMERCIAL TAXES AND REGISTRATION 

DEPARTMENT 


[G .O . Ms. No. 254, Home (Courts II), 3rd May 2011.) 


Provision for payment of consolidation of Stamp Duty for 

issue of Debentures by Messrs . Apollo Hospitals 

Enterprise Limited under Indian Stamp Act . 
[G . O . Rt. No. 229 , Commercial Taxes and Registration (J1), 

5th May 2011.) 
No. 11 (2 )/CTR /224 /2011. - In exercise of the powers 
conferred by clause (b ) of sub -section ( 1) of Section 9 of 
the Indian Stamp Act, 1899 (Central Act II of 1899 ), the 
Governor of Tamil Nadu hereby provides for the consolidation 
of duty of Rs. 12 ,50 ,000 (Rupees Twelve lakh and fifty 
thousand only chargeable under the said Act in respect of 
issue of Debentures by Messrs Apollo Hospitals Enterprise 
Limited bearing Serial Nos. 1 to 500 . 


No. 11 (2 )/H0 / 227 / 2011 . - In exercise of the powers 
conferred by sub -section (1 ) of Section 3 of the Prevention 
of Corruption Act, 1988 (Central Act 49 of 1988 ), the Governor 
of Tamil Nadu , hereby appoints a Special Judge for the 
Sessions Divisions of Tiruchirappalli , Karur, Thanjavur and 
Nagappattinam to try the cases under the said Act, investigated 
by the State Police including the Directorate of Vigilance and 


NOTIFICATION - IV 


P . SURIYAKUMAR , 
Additional Secretary to Government. 


[G .O . Ms. No. 254, Home (Courts II), 3rd May 2011.) 

No . II (2 )/HO /228 /2011. - In exercise of the powers 
conferred by sub -section ( 1) of Section 3 of the Prevention 
of Corruption Act, 1988 (Central Act 49 of 1988 ), the Governor 
of Tamil Nadu , hereby appoints a Special Judge for the 
Sessions Divisions of Madurai, Dindigul, Theni and 
Virudhunagar to try the cases under the said Act, investigated 
by the State Police including the Directorate of Vigilance and 
AlAnti -Corruption . 


HOME DEPARTMENT 


Appointments of Special Judges of certain Special Courts 

for Trial of Cases for certain District under the 
Prevention of Corruption of Act. 


K . GNANADESIKAN , 
Principal Secretary to Government. 


NOTIFICATION - 1 


[G . O . Ms. No. 254 , Home ( Courts II), 3rd May 2011.] 


No . 11(2 )/H0 /225 / 2011 . - In exercise of the powers 
conferred by sub -section ( 1) of Section 3 of the Prevention 
of Corruption Act, 1988 (Central Act 49 of 1988 ), the Governor 
of Tamil Nadu , hereby appoints Special Judge for the Chennai 
Metro - Politan Sessions Division to try the cases under the 
said Act, investigated by the State Police including the 
Directorate of Vigilance and Anti- Corruption . 


Award the President s Police Medal for Distinguished 

Service and Police Medal for Meritorious Service 

on the occasion of the Republic Day , 2011. 
[Letter No. SC /6402 - 15 /2010, Home (S . C ), 7th May 2011.) 

No. 11 (2 )/H0 /229 /2011. — The following Notification of the 
Government of India , President s Secretariat, New Delhi, the 
26th January , 2011 is republished: 


NOTIFICATION - IT 


No. 40 -Pres/2011 — The President is pleased on the 
occasion of the Republic Day , 2011 , to award the President s 
Police Medal for Distinguished Service to the under mentioned 
Officers : 


[G . O . Ms. No . 254, Home ( Courts II), 3rd May 2011.) 


XX 


XX 


XX 


XX 


XX 


XX 


No. II ( 2 )/HO / 226 /2011. - In exercise of the powers 
conferred by sub - section (1 ) of Section 3 of the Prevention 
of Corruption Act, 1988 (Central Act 49 of 1988 ), the Governor 
of Tamil Nadu , hereby appoints Special Judge for the Sessions 
Divisions of Coimbatore , Erode and the Nilgiris to try the 
cases under the said Act, investigated by the State Police 
including the Directorate of Vigilance and Anti -Corruption . 


Shri Sangaram Jangid , 

Additional Director of General Police / 
Commissioner of Police , 
Chennai Sub Urban Police, Chennai, 
Tamil Nadu . 


May 25 , 2011] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


211 


211 


Shri R . Mohan , 
Deputy Superintendent of Police , 
Special Branch CID , Chennai, 
Tamil Nadu . 


Shri J.K . Tripathy , 

Additional Director General of Police , 

Chennai, Tamil Nadu . 
Shri S .M . Mohamed Iqbal, 

Deputy Superintendent of Police , 
V & AC , Chennai City - V , 
Nandanam , Chennai, 
Tamil Nadu . 


Shri P . Nachimuthu , 

Assistant Commandant, 
XIV Battalion , Palani, 
Tamil Nadu . 


XX 


XX 


XX 


Shri S . Marakathasundaram , 

Deputy Superintendent of Police , 
Q Branch , CID , Madurai, 
Tamil Nadu . 


XX XX XX 
2 . These awards are made under Rule 4 (ii) of the rules 
governing the grant of President s Police Medal for 
Distinguished Service . 


Shri K . N . Murali , 

Assistant Commissioner of Police, 
Thoraipakkam Range , Chennai, 
Tamil Nadu . 


BARUN MITRA, 
Joint Secretary to the President. 

K . GNANADESIKAN , 
Principal Secretary to Government. 


Shri K . Periasamy, 
Deputy Superintendent of Police , 
CCIW , CID , Salem , 
Tamil Nadu . 


[Letter No. SC /6402 - J5/ 2010 , Home (S . C ), 7th May 2011.) 


No. II(2 )/HO /230 /2011. — The following Notification of the 
Government of India , President s Secretariat, New Delhi, the 
26th January , 2011 is republished : 


Shri R . Rengarajan , 

Deputy Superintendent of Police , 
V & AC , Thanjavur, 
Tamil Nadu . 


No. 41- Pres/ 2011 — The President is pleased on the 
occasion of the Republic Day , 2011 to award the Police 
Medal for Meritorious Service to the under mentioned 
officers : 


Shri P . Balasubramanian , 
Deputy Superintendent of Police , 
V & AC , Theni, 
Tamil Nadu . 


XX 


XX 


XX 


Shri R . Krishnasamy, 

Deputy Superintendent of Police , 
V & AC , Vellore , 
Tamil Nadu . 


XX XX XX 
Shri P . C . Lallawm Sanga , 

Additional Director General of Police , 
Coastal Security Groups , Chennai, 
Tamil Nadu. 


Shri C . Panchatcharam , 

Inspector of Police , 
Tamil Nadu Commando School, Chennai, 
Tamil Nadu . 


Shri S . Nizamuddin , 

Superintendent of Police , 
Trichy District, 
Tamil Nadu . 


Shri K . Sabarinathan , 

Sub -Inspector of Police , 
Central Investigation Units , 
Office of the IGP Enforcement, Chennai, 
Tamil Nadu . 


Shri B . Subramaniam , 

Superintendent of Police , 
Video Piracy Cell , CB CID , Chennai, 
Tamil Nadu. 


Shri N . Arumugam , 

Sub -Inspector of Police , 
Armed Reserve , Sivagangai District, 
Tamil Nadu 


Shri F .M . Hussain , 

Superintendent of Police . 
Tamil Nadu Commando School, Chennai, 
Tamil Nadu . 


Shri A . Mohan , 

Special Sub - Inspector of Police , 
Tamil Nadu Commando School, Chennai, 
Tamil Nadu . 


Shri S . Abdul Kani, 

Commandant, 
Tamil Nadu Special Police X Battalion , 
Ulundurpet, 
Tamil Nadu . 


Shri K . Kadharkhan , 
Head Constable , 
Special Task Force , Erode , 
Tamil Nadu . 


Shri S . Subbaiyaa, 

Additional Superintendent of Police , 
Special Investigation Cell , 
V & AC , Chennai, Tamil Nadu . 


XX 


XX 


XX 


XX 


XX 


XX 


212 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II — Sec. 2 


திருநோம் ஆளுநர் வழங்கியுள்ள அதலிலும், 100 படத்தின் 


011 - இந்த தமிழ்நாடு இழ்நாடு குடில் 


கிடைக்க ரவினை இரு பதவியிறக்ந்த 


2 . These awards are made under Rule 4(i) of the rules நிர்வாகத்துக்குமிடையே தொழில் தகராறு எழுந்துள்ளது என்று 
governing the grant of Police Medal for Meritorious Service . அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
BARUN MITRA , 
Joint Secretary to the President. 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

எனவே , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
K . GNANADESIKAN , 

(மத்திய சட்டம் XIV / 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
Principal Secretary to Government. வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 

திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக 

அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
Disputes between Workmen and Management referred 
to Industrial Tribunal for Adjudication . 

மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழில்தகராறுகள் 

சட்டத்தின் 10 ( 2A ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் 
தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் , சென்னை . பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு 

அளிக்குமாறு திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தை 
[ அரசாணை ( டி ) எண் 129 , தொழிலாளர் மற்றும் 

கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
வேலைவாய்ப்பு ( அ ) த் துறை , 26 ஏப்ரல் 2011. ) 
No . II(2 )/LE /231 /2011. - இந்த ஆணையின் இணைப்பில் 

இணைப்பு 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் 

எழுவினா 
வாரியம் , சென்னை என்ற நிர்வாகத்திற்கும் தமிழ்நாடு குடிநீர் 
வடிகால் வாரிய ஊழியர் மத்திய அமைப்பிற்குமிடையே தொழில் தொழிற் சங்க உறுப்பினர் திரு . சி ஹென்றி சாமுவேல் 
தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

என்பவருக்கு விற்பனையாளர் பதவியில் இருந்து எழுத்தராக பதவி 

உயர்வு வழங்கி மூன்று வருடங்களுக்குப் பின்னர் அந்த எழுத்தர் 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

பதவியில் இருந்து விற்பனையாளராகப் பதவியிறக்கம் செய்து 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

பிறப்பித்த நிர்வாகத்தின் உத்தரவினை இரத்து செய்து அவருக்கு 
எனவே , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் எழுத்தர் பதவியில் கிடைக்க வேண்டிய பணப்பயன்கள் கிடைக்க 
(மத்திய சட்டம் XIV / 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் வேண்டும் என்ற தொழிற் சங்கத்தின் கோரிக்கை நியாயம் தானா ? 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு ஆம் எனில் , உரிய ஆணைகள் வழங்கவும் . 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , சென்னை , 
தொழிற்தீர்ப்பாயத்தின் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 (2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

டி .சி . டபிள்யு , சாகுபுரம் , ஆறுமுநேரி , தூத்துக்குடி மாவட்டம் . 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை , தொழிற்தீர்ப்பாயம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

[ அரசாணை ( டி ) எண் 138 , தொழிலாளர் மற்றும் 
இணைப்பு 

வேலைவாய்ப்பு ( பி2) த் துறை , 28 ஏப்ரல் 2011 , 

சித்திரை 15 , திருவள்ளுவர் ஆண்டு - 2042 ) 
எழுவினா 

No . II (2 )/LE / 233 / 2011 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
" தமிழ்நாடு குடிநீர்வடிகால் வாரியம் அதன் பணியாளர்களுக்கு 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தூத்துக்குடி மாவட்டம் , 
2004 - 2005 - ம் ஆண்டிற்கு ஊதிய உச்சவரம்பின்றி 20 % போனஸ் 

ஆறுமுகநேரி , சாகுபுரம் டி .சி .டபிள்யு லிமிடெட் என்ற 
மற்றும் 5 % கருணைத் தொகை வழங்கவேண்டும் என்ற 

நிர்வாகத்திற்கும் , டி .சி .டபுள்யு தொழிலாளர் சங்கம் (சி .ஐ . டி.யு .) 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம் தானா ? உரிய 

என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு 
உத்தரவுகள் பிறப்பிக்கவும் " . 

எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மேற்சொன்ன தகராறை நீதிமன்ற தீர்ப்புக்காக அனுப்புவது 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
Disputes between Workmen and Managements 
referred to Labour Courts for Adjudication . 

எனவே , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

( மத்திய சட்டம் XIV/ 1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் 
பரப்பற்று தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி லிமிடெட் வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
[ அரசாணை ( டி ) எண் 136 , தொழிலாளர் மற்றும் 

திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக 
வேலைவாய்ப்பு (சி ) த் துறை, 27 ஏப்ரல் 2011 . ) 

அனுப்பப்படவேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
No . II (2)/LE /232 /2011 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு மாநில தொடக்க 

10( 2ஏ ) பிரிவின் கீழ் இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
வேளாண்மை கூட்டுறவு வங்கி அனைத்துப் பணியாளர்கள் 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
சங்க உறுப்பினர் திரு . சி . ஹென்றி சாமுவேல் என்பவருக்கும் 

திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
பரப்பற்று தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி 


May 25 , 2011] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


213 


இணைப்பு 

எனவே , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
எழுவினா 

( மத்திய சட்டம் XIV /1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தொழிலாளி திரு . பி . கே . சோமசுந்தரம் என்பவர் தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 
விண்ண ப்பித்த 02 - 01 - 2009 , 03 - 01 - 2009 , 16 - 01 - 2009 , திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக 
17 - 01 - 2009 , 01 - 02 - 2009 , 06 - 02 - 2009 , 16 - 02 - 2009 மற்றும் 

அனுப்பப்படவேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 
17 - 02 - 2009 ஆகிய எட்டு விடுப்பு நாட்களுக்கு பிடித்தம் 
செய்யப்பட்ட சம்பளத்தை நிர்வாகம் திரும்ப வழங்கமேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயம்தானா ? 10 ( 2ஏ ) பிரிவின் கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
ஆம் எனில் உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


[ அரசாணை (டி ) எண் 140 , தொழிலாளர் மற்றும் 

இணைப்பு 
வேலைவாய்ப்பு (பி2) த் துறை , 28 ஏப்ரல் 2011 , 
சித்திரை 15 , திருவள்ளுவர் ஆண்டு - 2042 ) 

எழுவினா 
No . II(2 )/LE/ 234/ 2011 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

தொழிலாளர் திரு . பி . அந்தோணி நிக்சன் (வில்லை 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தூத்துக்குடி மாவட்டம் , எண் 663) என்பவருக்கு 14 - 02 - 2009 முதல் 24 - 02 - 2009 
ஆறுமுகநேரி , சாகுபுரம் டி .சி .டபிள்யு லிமிடெட் என்ற வரை 10 நாட்கள் வழங்கப்பட்ட தற்காலிக பணி நீக்க 
நிர்வாகத்திற்கும் , டி .சி . டபுள்யு தொழிலாளர் சங்கம் (சி . ஐ . டி . யு .) தண்டனையை ரத்து செய்ய வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின் 
என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு கோரிக்கை நியாயம் தானா ? உரிய உத்தரவு பிறப்பிக்க . 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

தமிழ்நாடு தொழில் வெடிமருந்து நிறுவனம் , வேலூர் 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

[ அரசாணை ( டி ) எண் 142 , தொழிலாளர் மற்றும் 
எனவே , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 

வேலைவாய்ப்பு ( பி2) த் துறை , 28 ஏப்ரல் 2011 , 
(மத்திய சட்டம் XIV / 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10 (1)(d ) பிரிவின் 

சித்திரை 15 , திருவள்ளுவர் ஆண்டு - 2042.) 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , 

No . II ( 2)/ LE / 236/ 2011 . - இந்த ஆணையின் இணைப்பில் 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக 

குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தமிழ்நாடு தொழில் 
அனுப்பப்பட வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

வெடிமருந்து நிறுவனம் , வேலூர் என்ற நிர்வாகத்திற்கும் , 

டெல் டெக்னிசியன் டிரேட் யூனியன் , வேலூர் என்ற தொழிற் 
மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 
10( 2ஏ ) பிரிவின் கீழ் இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

அரசு கருதுவதாலும் ; 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 
இணைப்பு 

எனவே , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
எழுவினா 

(மத்திய சட்டம் XIV / 1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
தொழிலாளி திரு . எஸ் . ஸ்டார்லிக்கு ( வி .எண் 10235 ) 

வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
என்பவருக்கு 25 - 02 - 2009 முதல் 07 - 03 - 2009 முடிய உள்ள 

தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , வேலூர் 
11 நாட்களுக்கு வழங்கப்பட்ட தற்காலிக பணிநீக்க தண்டனையை தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 
ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை இதனால் ஆணையிடுகிறார் . 
நியாயம் தானா ? ஆம் எனில் , உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கவும் . 

மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
10 (2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
[ அரசாணை ( டி ) எண் 141 , தொழிலாளர் மற்றும் 

வேலூர் தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
வேலைவாய்ப்பு ( பி2) த் துறை , 28 ஏப்ரல் 2011 , 
சித்திரை 15 , திருவள்ளுவர் ஆண்டு - 2042 .) 

இணைப்பு 
No . II ( 2)/LE/235 / 2011 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

எழுவினா 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக தூத்துக்குடி மாவட்டம் , 
ஆறுமுகநேரி , சாகுபுரம் டி .சி .டபிள்யு லிமிடெட் என்ற தமிழ்நாடு தொழில் வெடிமருந்து நிறுவனத்தில் வெடிமருந்து 
நிர்வாகத்திற்கும் , டி .சி .டபுள்யு தொழிலாளர் சங்கம் (சி . ஐ . டி . யு .) மெக்கானிக்கல் பிரிவிலிருந்து , வெடிமருந்து உற்பத்தி பிரிவிற்கு 
தூத்துக்குடி என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு 14 - 05 - 1996 அன்று உதவியாளரிலிருந்து ஆப்பரேட்டராக பதவி 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 

மாற்றம் செய்யப்பட்ட திரு . பி . கோபி என்பவருக்கு ஒரு ஊதிய 

உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்று கோரும் தொழிற்சங்கத்தின் 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

கோரிக்கை நியாயம் தானா ? ஆம் எனில் உரிய உத்தரவுகள் 
பிறப்பிக்கவும் . 


214 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part || - Sec . 2 


சி . 898 வெட்டுவானம் தொடக்க வேளாண்மை கூட்டறவு மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 
கடன் சங்கம் , வெட்டுவானம் , வேலூர் மாவட்டம் . 10 (2ஏ) பிரிவின்கீழ் இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 

நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு வேலூர் 
[ அரசாணை ( டி ) எண் 143 , தொழிலாளர் மற்றும் தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 
வேலைவாய்ப்பு ( பி2) த் துறை, 28 ஏப்ரல் 2011, 
சித்திரை 15 , திருவள்ளுவர் ஆண்டு - 2042.) 

இணைப்பு 
No . II(2 )/LE /237/ 2011 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

எழுவினா 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக சி . 898 வெட்டுவானம் 
தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் , வெட்டுவானம் கீழ்க்கண்ட தொழிலாளர்களுக்கு 20 % போனஸ் மற்றும் 
என்ற நிர்வாகத்திற்கும் , வடஆற்காடு மாவட்ட பொது தொழிலாளர் 

ரூ . 1000 ஊக்கத்தொகை பெற்றுத்தரக் கோரியுள்ள ஐவர் 
சம்மேளனம் , வேலூர் மாவட்டம் என்ற தொழிற் 

குழுவின் கோரிக்கை நியாயமானதா ? 
சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும் ; 

ஆம் எனில் , இரண்டு எதிர் மனுதாரர்களில் யாரிடமிருந்து 

இவர்கள் போனஸ் பெற இயலும் ? தொழிலாளர்களுக்கு 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

என தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது கிடைக்கும் பரிகாரம் என்ன ? 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

தொழிலாளர்கள் பட்டியல் 
எனவே , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் 
(மத்திய சட்டம் XIV /1947 ) 10(1)(C ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 1 . ஆர் . ரவீந்திரகுமார் . 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , வேலூர் 

2 . எம் . செல்வராஜ் 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்படவேண்டும் என்று 

என் . தியாகராஜன் 
இதனால் ஆணையிடுகிறார் . 
மேலும் , 1947ஆம் ஆண்டு தொழிற்தகராறுகள் சட்டத்தின் 

எ . முத்து 
10 ( 2ஏ ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 5 . எம் . முத்து 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு வேலூர் 
தொழிலாளர் நீதிமன்றம் கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 

6 . கே . விஜயகுமார் 
இணைப்பு 

எஸ் . மதன்குமார் 
எழுவினா 

8 . எஸ் . சந்திரசேகர் 
பணிமுதிர்வில் மூத்தவரான திரு . எஸ் . பாலசுந்தரம் 

கே . ப்பி . சுப்ரமணியன் , 
என்பவரை விட பணியில் இளையவரான திரு . கே . பாபு 

அரசு கூடுதல் செயலாளர் . 
என்பவருக்கு எழுத்தர் மற்றும் முதுநிலை எழுத்தராக பதவி 
உயர்வு வழங்கப்பட்ட 01 - 06 - 1995 மற்றும் 01 - 07 - 1999 நாள் 
முதல் திரு . எஸ் . பாலசுந்தரத்திற்கு எழுத்தர் மற்றும் முதுநிலை Sri Munipachaiappan Textiles ( Private Limited ) , Sholingar , 
எழுத்தர் பதவி உயர்வு முறையே வழங்கி அப்பதவிக்குரிய Transfer of the case regarding Bonus issue referred 
ஊதியமும் வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் for adjudication 
கோரிக்கை நியாயம்தானா ? 

[ G . O (D ) No . 145 , Labour and Employment (B2) , 
ஆம் எனில் , உரிய உத்தரவு பிறப்பிக்க . 

28th April 2011 , Chithirai 15 , Thiruvallurvar Andu- 2042 .) 
இ . ஐ . டி . பாரி (இந்தியா) லிமிடெட் , இராணிப்பேட்டை . 

No . II( 2 )/LE/ 239/2011 . -- Whereas , in G . O . ( D ) No . 444 , 

Labour and Employment Department, dated 29th July 2009 , 
[ அரசாணை ( டி ) எண் 144 , தொழிலாளர் மற்றும் 

the Government have issued orders referring the Industrial 
வேலைவாய்ப்பு ( பி2) த் துறை , 28 ஏப்ரல் 2011 , 

dispute in Sri Munipachaiappan Textiles ( P ) Limited , on the 
சித்திரை 15 , திருவள்ளுவர் ஆண்டு - 2042 . ) 

issue of 20 % bonus for the year 2004 - 05 , to the Labour 
No . II (2 )/ LE / 238 / 2011 . - இந்த ஆணையின் இணைப்பில் 

Court , Vellore for adjudication . 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக இ .ஐ . டி . பாரி (இந்தியா ) And Whereas the Presiding Officer, Principal Labour Court, 
லமிடெட , இராணிப்பேட்டை என்ற நிர்வாகத்திற்கும் , Vellore has requested to refer the industrial dispute ordered 
இ . ஐ . டி . பாரி (இந்தியா) லிமிடெட் நிறுவன தொழிலாளர்கள் 

in G . O . (D ) No . 444 , Labour and Employment Department , 
ஐவர் குழு , மேற்பார்வை வாலாசா பொது தொழிலாளர்கள் 

dated 29th July 2009 to the proper forum . The Commissioner 
சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 

of Labour, Chennai has recommended to transfer the industrial 
கருதுவதாலும் ; 

dispute referred to the Labour Court , Vellore in G . O . ( D ) No . 
மேற்சொன்ன தகராறை நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்புவது 

444 , Labour and Employment Department , dated 29th July 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் கருதுவதாலும் ; 

2009 to the Industrial Tribunal , Chennai , in exercise of the 

power vested with the Government under Section 33 - B of 
எனவே , 1947ஆம் ஆண்டு தொழில் தகராறுகள் சட்டத்தின் the Industrial Disputes Act , 1947 . (Central Act XIV of 1947 ); 
( மத்திய சட்டம் XIV /1947 ) 10(1)(c ) பிரிவிலும் , 10(1)(d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 

And Whereas the bonus is a matter specified in the Third 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன தகராறு , வேலூர் 

Schedule to the said Act and as the workmen involved in 
தொழிலாளர் நீதிமன்றத் தீர்ப்புக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று this " Bonus Issue” are more than one hundred (i. e. ) four 
இதனால் ஆணையிடுகிறார் . 

hundred and nineteen , the Industrial Tribunal is the authority 


May 25 , 2011 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


215 


to whom the industrial dispute be referrerd to adjudication 
vide clause ( d ) of sub - section ( 1 ) of Section 10 of the 
said Act . 

(VIVA - VOCE held in November / December 2010 ) 

1003 1008 1009 1010 1014 1016 1018 1019 1020 
Now , Therefore , in exercise of the powers conferred by 
sub -section ( 1) of Section 33 -B of the Industrial Disputes Act , 1022 1023 1025 1027 1033 1034 1035 1036 1038 
1947 (Central Act XIV of 1947 ), the Governor of Tamil Nadu , 

1041 1042 1043 1044 1045 1046 1049 1051 1052 
for the reasons stated above , hereby withdraws the 
proceedings under the said Act relating to industrial dispute 1053 1054 1055 1057 1059 1062 1064 1065 1067 
ordered in G . O . (D ) No . 444 , Labour and Employment 

1068 1069 1071 1072 1073 1076 1082 1083 1084 
Department, dated 29th July 2009, pending before the Labour 
Court, Vellore and transfers the same to the Industrial Tribunal 1087 1088 1092 1094 1096 1097 1101 1102 1104 
at Chennai for proceeding denovo and for disposal of the 

1105 1108 1111 1112 1113 1114 1116 1117 1119 
case thereon . 

1122 1123 1124 1127 1129 1130 1131 1132 1136 
T . PRABHAKARA RAO , 
Principal Secretary to Government. 

1138 1139 1140 1141 1142 1144 1146 1148 1149 

1152 1154 1157 1160 1162 1165 1171 1172 1175 
திருத்த அறிவிக்கை 

1183 1195 1202 1203 1204 1206 1213 1216 1217 
மேற்பார்வை பொறியாளர் , தேனி மின் பகிர்மான வட்டம் , 

1218 1219 1220 1221 1223 1227 1230 1231 1236 
தேனி . 

1237 1238 1239 1240 1244 1245 1247 1250 1251 
[ அரசு ஆணை (டி ) எண் 113 , தொழிலாளர் மற்றும் 

1252 1257 1261 1262 1265 1267 1269 1272 1273 
வேலைவாய்ப்பு (சி ) த் துறை , 31 மார்ச் 2011 .) 

1274 1275 1276 1277 1279 1280 1281 1283 1285 
No. II( 2 )/ LE / 240 /2011 . - அரசு ஆணை ( டி ) எண் 5 , 
தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு (சி ) த் துறை , நாள் 

1289 1291 1294 1295 1296 1297 1298 1306 1307 
4 - 1 - 2010 - க்கு கீழ்க்க ண்டவாறு திருத்தம் வெளியிடப்படுகிறது : 1308 1311 1312 1313 1314 1316 1319 1320 1321 
திருத்தம் 

1322 1326 1327 1329 1330 1331 1332 1337 1338 
மேற்காணும் அரசாணையில் " திருச்சிராப்பள்ளி " தொழிலாளர் 

1339 1348 1349 1354 1355 1358 1360 1365 1366 
நீதிமன்றம் என்று இருப்பதை மதுரை தொழிலாளர் நீதிமன்றம் 1368 1369 1370 
என்று திருத்தி வாசிக்கவும் . 

2017 2025 2026 2028 2033 2036 2040 2043 2047 
த . பிரபாகரராவ் , 

2049 2052 2070 2075 2078 2080 2089 2090 2100 
அரசு முதன்மைச் செயலாளர் . 

2102 2103 2109 2113 2116 2121 2122 2135 2140 
PUBLIC WORKS DEPARTMENT 

2142 2146 2153 2156 2157 2160 2161 2162 2165 
Tamil Nadu Boiler Operation Engineer s Examination - 2010 , 

2174 2176 2177 
Results 

4009 4026 4042 4043 4052 4055 4060 4069 4074 
[ G . O . ( D ) No. 135 , Public Works (A1 ) 12th May 2011 , 4075 4083 4107 4149 4150 4164 4166 4170 4180 
Chithirai 29, Thiruvalluvar Aandu - 2042 . ] 

4186 4189 4190 4214 4216 4250 4294 4298 4299 
No. II (2 ) PW/ 241/ 2011 . 

4306 4318 4320 4345 4347 4354 4359 4360 4396 
The candidates bearing the following Register Number are 4407 4421 4428 4444 4452 4458 4472 4479 4480 
declared to have passed in the Tamil Nadu Boiler Operation 
Engineers Examination held during the month of May 2010 . 4490 4492 4507 4568 4584 4586 4598 

K . DHANAVEL , 
Secretary to Government. 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


